Kerala Gazette No. 7 dated 18th February , 2014 . 
PART I 


Section iii 


GOVER 


கதைலம் 


MENT OF A 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல்- பி ) துறை 
அறிக்கை 

2013 மார்ச் 7 
எண் 10167 / ச . இ . பி . 2 / 2010 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1934 பால்குணம் 16 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2013 மார்ச் 7ஆம் தேதி கேரள ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . கெ . பத்மாகரன் , 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2013 - ன் சட்ட 


ம் எண் 15 


2013 - ன் கேரள நதியோரப் பாதுகாப்பு மற்றும் மணல் 

எடுத்தல் கட்டுப்பாடு (திருத்த) சட்டம் 
2001 - ன் கேரள நதியோரப் பாதுகாப்பு மற்றும் மணல் எடுத்தல் 
கட்டுப்பாடு சட்டத்தை திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 2001 - ன் கேரள நதியோரப் பாதுகாப்பு மற்றும் மணல் 
எடுத்தல் கட்டுப்பாடு சட்டம் இதன் பின் வரும் தேவைகளுக்காக 
திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 


G . 29/2013/DTP . 


இந்தியக்குடியரசின் அறுபத்திநான்காம் ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமாக்கப்படட்டும் . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --( 1) இந்தச்சட்டம் 2013 - ன் கேரள 
நதியோரப்பாதுகாப்பு மற்றும் மணல் எடுத்தல் கட்டுப்பாடு (திருத்த ) சட்டம் 
என அழைக்கப்படலாம் . 

( 2 ) இது 2012 நவம்பர் 25ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்படவேண்டும் . 

2 . பிரிவு 2 - ல் திருத்தம். -- 2001 - ன் கேரள நதியோரப்பாதுகாப்பு மற்றும் 
மணல் எடுத்தல் கட்டுப்பாட்டு சட்டம் ( 2001 - ன் 18 ) (இதற்குப் பிறகு 
முதன்மைச் சட்டம் என அழைக்கப்படும் ) பிரிவு 2 - ல் , -- 

(i) தற்போதுள்ள உட்பிரிவு ( எ) , உட்பிரிவு ( எஎ ) ஆக மறு எழுத்து 
செய்யவேண்டியதும் , அதன்படி மறு எழுத்து செய்த உட்பிரிவு ( எஎ )- க்கு 
முன்பாக பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட வேண்டியதுமாகும் , அதாவது : 

" ( எ ) அதிகாரப்படுத்தப்பட்ட அதிகாரி என்றால் , பிரிவு 2பி -யின்படி 
அதிகாரப்படுத்தப்பட்ட நில வருவாய் ஆணையர் என்று அர்த்தமாகின்றதும் 
அதில் மேற்குறிப்பிட்ட பிரிவின்படி அவர்களுக்கு உதவுவதற்காக அரசு 
நியமித்த அதிகாரி உட்படுவதுமாகும் ” ; 

(ii ) உட்பிரிவு ( பி ) - க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டியதாகும் , அதாவது : 

“ (பிஎ ) " மாநில உயர்மட்டக்குழு " என்றால் , பிரிவு 2எ -யின்படி 
உருவாக்கப்பட்ட மாநில உயர்மட்டக்குழு என்று பொருள்படும் ; 

( iii ) உட்பிரிவு ( கெ )- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டியதாகும் , அதாவது : 

“ ( கெஎ ) " சிறப்பு பாதுகாப்பு சேனை என்றால் , பிரிவு 26எ - யின்படி 
உருவாக்கப்பட்ட சிறப்பு பாதுகாப்பு சேனை என்று பொருள்படும் ”; 

3 . புதிய பிரிவுகள் 2எ மற்றும் 2பி - யை புகுத்தல். -- முதன்மைச் 
சட்டத்தில் அத்தியாயம் II- ல் பிரிவு 3- க்கு முன்பாக பின்வரும் பிரிவுகள் 
சேர்க்கப்பட வேண்டியதாகும் , அதாவது : 

" எ . மாநில உயர்மட்டக்குழுமத்தின் உருவாக்கம் . --(1 ) மாவட்ட 
வல்லுநர் குழுமம் சிபாரிசு செய்த திட்டங்களை கூர்ந்தாராய்வதற்கும் 
அவற்றிற்கு அங்கீகாரம் அளிப்பதற்குமாக அரசு , அரசிதழ் வழியாக , ஒரு 
மாநில உயர்மட்டக்குழுமத்தை உருவாக்கவேண்டும் . 


( 2 ) துணைப்பிரிவு (1 ) - ன்படி உருவாக்கப்பட்ட மாநில 
உயர்மட்டக்குழுமத்தில் பின்வரும் உறுப்பினர்கள் இருத்தல்வேண்டும் , 
அதாவது: 
(i ) வருவாய்த்துறை அமைச்சர் 

.. தலைவர் 
( ii ) வருவாய்த்துறையின் பொறுப்புள்ள 

.... குழுத்தலைவர் 
அரசு செயலாளர் 
( iii ) சட்டத்துறை செயலாளர் 

. உறுப்பினர் 
(iv ) நிலவருவாய் ஆணையர் 

உறுப்பினர் 
( V ) புவியியல் படிப்பு மையத்தின் 

உறுப்பினர் 
இயக்குநர் 
( vi ) அரசு பெயர் நியமனம் செய்கின்ற ... உறுப்பினர் 

ஒரு கூடுதல் காவல்துறை இயக்குநர் 
(vii ) அரசு பெயர் நியமனம் செய்கின்ற ... உறுப்பினர் 

நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் 
( viii) 

அரசு பெயர் நியமனம் செய்கின்ற .. உறுப்பினர்கள் 

இரண்டு சுற்றுப்புறச்சூழல் விஞ்ஞானிகள் 
( ix ) அரசு பெயர் நியமனம் செய்கின்ற ... உறுப்பினர்கள் 

இரண்டு சுற்றுப்புறச்சூழல் ஆர்வலர்கள் 
( 3) மாநில உயர்மட்டக்குழுமம் , இரண்டு மாதத்திற்கு ஒரு முறையாவது 
தலைவர் தீர்மானிக்கின்ற நேரத்திலும் இடத்திலும் கூட்டம் கூட 
வேண்டியதாகும் . 

(4) மாநில உயர்மட்டக்குழுமத்தின் கூட்டத்திற்குரிய எண்ணிக்கை வரம்பு 
ஐந்தாக இருப்பதும் அதில் ஒரு நபர் துணைப்பிரிவு ( 2)- ல் இனம் ( viii )- ன் 
கீழ்வரும் ஒரு விஞ்ஞானியாக இருக்கவேண்டியதுமாகும் . 

(5 ) மாவட்ட வல்லுநர் குழுமம் பரிந்துரை செய்த எந்த ஒரு 
திட்டத்திற்கும் மாநில உயர்மட்டக்குழுமம் அங்கீகாரம் அளிக்காத நிலையில் 
ஆட்சி அனுமதி அளிக்கக்கூடாததாகும் . 

(6 ) மாநில உயர்மட்டக்குழுமத்திற்கு , மாவட்ட வல்லுநர் குழுமத்தின் 
பரிந்துரை இல்லாமலேயே , அதற்கு சரியென்று எண்ணுகின்ற எந்த ஒரு 
திட்டத்திற்கும் அங்கீகாரம் அளிப்பதற்குரிய அதிகாரம் உள்ளதாகும் . 

( 7 ) மாநில உயர்மட்டக்குழுவில் அலுவல் வழியான உறுப்பினர்கள் 
தவிர்த்துள்ள உறுப்பினர்களின் காலவரையறை பெயர் பரிந்துரை 
செய்யப்பட்ட தேதி முதல் மூன்று வருடம் உள்ளதும் , மீண்டும் பெயர் 
பரிந்துரை செய்வதற்கு தகுதி உள்ளதுமாகும் . 


( 8 ) காலாவதி பூர்த்தி செய்த அலுவலால் அல்லாத உறுப்பினர்களுக்கு , 
அவருக்குப் பதிலாக புதிய உறுப்பினர்களை பெயர் பரிந்துரை செய்வது வரை 
குழுமத்தில் தொடரலாம் . 

2பி . அதிகாரப்படுத்தப்பட்ட அதிகாரி . --(1) நிலவருவாய் ஆணையர் , 
இந்தச்சட்டத்தின் ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதின் பொது மேற்பார்வை 
நிர்வகிப்பதற்கு அதிகாரப்படுத்தப்பட்ட அதிகாரியாக இருப்பதும் இந்த 
தேவைக்காக அரசு நியமிக்கும் இணை நில வருவாய் ஆணையர் பதவிக்குக் 
குறையாத அதிகாரி அவருக்கு உதவ வேண்டியதாகும் . 

( 2) அதிகாரப்படுத்தப்பட்ட அதிகாரி அளிக்கும் உத்தரவுகளை 
மேற்கொள்வது இந்த சட்டத்தின் நிபந்தனைகளின்படி செயல்படும் எல்லா 
அதிகாரிகளும் பொறுப்புடையவர்களாக இருப்பர் . 
4 . பிரிவு 3- ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 3 - ல் , 
(1) துணைப்பிரிவு (2)-ல் , 

( i ) பிரிவு ( எல்) - ல் , “ இரண்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்ற 
சொற்களுக்குப் பதிலாக “ மூன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்பட வேண்டும் . 

( ii ) உட்பிரிவு ( ஓ )- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ ( பி ) மாவட்ட அதிகாரவரம்பிற்குட்பட்ட வருவாய் பிரிவு அதிகாரி 
அதாவது வருவாய் பிரிவு அதிகாரிகள் ; 

( க்யூ ) மாவட்டத்தில் பதிவு செய்த மணல் எடுக்கும் தொழிலாளி 
சங்கங்களிடம் இருந்து அரசு பெயர் நியமனம் செய்கின்ற மூன்று நபர் ; 

( ஆர் ) மாவட்டத்திலுள்ள எல்லா வட்டங்களிலுள்ள 
வட்டாட்சியர்களும் , மணல் எடுத்தல் கட்டுப்படுத்தல் சம்பந்தப்பட்டு 
அதிகாரப்படுத்திய கூடுதல் வட்டாட்சியர்களும் , " 

( 2 ) துணைப்பிரிவு ( 3)- ல் , " நீர்வளத்துறையின் நிர்வாகப் பொறியாளர் 
என்ற சொற்களுக்குப் பதிலாக " தலைமை அலுவலகப் பொறுப்பிலுள்ள 
வருவாய் பிரிவு அதிகாரி என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 

5 . பிரிவு 4 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 4 - ன் 
துணைப்பிரிவு (1)- ல் , 

(i ) உட்பிரிவு ( ஐ )- ல் , “ இரண்டு சுற்றுச்சூழல் ஆர்வலர் " என்ற 
சொற்களுக்குப் பதிலாக “ மூன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர் " என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 


(ii) உட்பிரிவு ( ஐ )- க்கு பிறகு பின்வரும் உட்பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

" ( ஜெ ) மேற்குறிப்பிட்ட பிரதேசத்தில் பதிவு செய்த மணல் எடுக்கும் 
தொழிலாளி சங்கங்களிலிருந்து மாவட்ட ஆட்சியாளர் பெயர் நியமனம் 
செய்யும் மூன்று நபர் ”. 
6 . பிரிவு 9- ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு ( 9)- ல் , 

(i ) தற்போதுள்ள ஏற்பாடுகளை அதனுடைய துணைப்பிரிவு (1)- ஆக 
எண்ணிடப்பட வேண்டியதும் அவ்வாறு மறு எண்ணிடப்பட்ட 
துணைப்பிரிவு (1)- ல் உட்பிரிவு ( பி )-யில் , “ போன்ற வல்லுநர் குழுமத்தினுடைய " 
என்ற சொற்களுக்குப் பிறகு , " அல்லது அரசு அதது நேரத்தில் குறிப்பிடும் , 
இந்த பிரிவில் உள்ள பிற முகமைகளின் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட 
வேண்டும் . 

( ii ) துணைப்பிரிவு (1)- க்கு பிறகு பின்வரும் துணைப்பிரிவு சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ ( 2 ) ஏதேனும் நதி முகப்பு தொடர்பாக பிரிவு 12 - ல் 
குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்த முடியாமல் 
போகவோ அல்லது நடைமுறைப்படுத்தாமல் இருக்கவோ செய்தால் , 
அப்படியுள்ள நதியோரத்தில் இருந்தும் மணல் எடுக்க மாவட்ட வல்லுநர் 
குழுமத்தால் அனுமதி அளிப்பதற்கு முடியாததும் , முன்பு அனுமதி 
அளித்திருந்தால் அதனை இரத்து செய்யவேண்டியதும் ஆகும் . 
7 . பிரிவு 12 - ல் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு ( 12 )- ல் , -- 

( i) துணைப்பிரிவு (2 ) - ல் , “ காலை 6 மணிக்கு முன்பும் மாலை 
3 மணிக்குப்பிறகும் " என்ற சொற்களுக்கும் எண்களுக்கும் பதிலாக " காலை 
7 மணிக்கு முன்பும் மாலை 4 மணிக்குப் பிறகும் " என்ற சொற்களும் 
எண்களும் சேர்க்கப்பட வேண்டும் . 

( ii ) துணைப்பிரிவு (4)- ல் , " 10 " என்ற எண்ணுக்குப் பதிலாக " 15 " என்ற 
எண் சேர்க்கப்பட வேண்டும் . 

(iii) துணைப்பிரிவு (5 )- க்குப் பதிலாக பின்வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“(5 ) ஏதேனும் பாலத்தில் இருந்தோ அல்லது ஏதேனும் நீர் நிலை 
திட்டத்தில் இருந்தோ அல்லது நீர் வினியோக திட்டத்தின் தண்ணீர் 
இறைக்கும் இயந்திர நிலையத்தில் இருந்தோ , தடுப்பணையில் இருந்தோ , 
பாதுகாப்பு சுவரில் இருந்தோ , நதியோரத்தில் வைத்து நடத்தப்படுகின்ற 


ஏதேனும் மத சம்பந்தப்பட்டதோ கலை சம்பந்தப்பட்டதோவான நிகழ்ச்சி 
நிகழும் இடத்தில் இருந்தோ 500 மீட்டர் தொலைவிற்குள் எந்த ஒரு மணல் 
எடுக்கும் செயல்பாடும் நடத்தக்கூடாததாகும் . 

விளக்கம் . இந்த துணைப்பிரிவின் தேவைக்காக “ நீர் வினியோகத் 
திட்டம் என்ற சொற்களின் பயன்பாட்டிற்கு 2003- ன் கேரள நீர்வளம் மற்றும் 
நீர்பாதுகாப்பு சட்டத்தின் ( 2003 - ன் 31) குறிப்பிடப்பட்டுள்ள அதே பொருள் 
உண்டாயிருப்பதாகும் ” . 

( iv ) துணைப்பிரிவு ( 10) - க்குப் பிறகு பின் வரும் துணைப்பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது : 

“(11) ஒரு நதி முகப்பில் மணல் எடுத்தல் செயல்பாடுகளும் அத்தகைய 
மணல் கடத்திக்கொண்டு செல்வதும் நிர்ணயிக்கப்படுவதன் அடிப்படையில் 
நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாட்டிற்கும் உட்பட்டு மட்டுமே செய்யப்பட 
வேண்டியதாகும் ” . 

8 . பிரிவு 15 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 15 - ல் 
துணைப்பிரிவு ( 4 )- க்குப் பிறகு பின்வரும் துணைப்பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

" (5 ) நதியோரத்தில் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் தவிர மணல் 
எடுக்கவும் கொண்டு செல்லவும் வாய்ப்புள்ள பிற எல்லா இடங்களிலும் , 
எந்த ஒரு வாகனமும் நதியோரத்திற்கு கொண்டு வரப்படவில்லை என்றும் 
சட்ட விரோதமாக மணல் எடுத்தலும் கொண்டு செல்வதும் நடைபெறவில்லை 
என்று உறுதிப்படுத்துவதற்காக சங்கிலிகள் மற்றும் தூண்கள் அமைத்து 
மூடவேண்டும் . 

எனினும் , அப்படியுள்ள இடங்களை மூடுவதன் வாயிலாக 1882 - ன் 
இந்தியன் ஈஸ்மென்ட் சட்டத்தின் ( 1882 - ன் 5 - வது மத்தியச்சட்டம் ) படி 
ஏதேனும் நபருக்குரிய எந்த ஒரு உரிமையும் பாதிக்கக்கூடாததாகும் . 

(6) மணல் எடுக்க அனுமதி அளித்த பகுதிகள் தெளிவான அடையாளங் 
களை பயன்படுத்தி வேறுபடுத்தவேண்டும் . 

( 7) மணல் எடுப்பதற்கும் மற்றும் கொண்டு செல்வதற்கும் பயன்படுத்து 
கின்ற எல்லா படகுகளுக்கும் பிரிவு 23- ன் விளக்கத்தின் அடிப்படையில் வரு 
கின்ற அவ்வாறான பிற வாகனங்களுக்கும் சிறப்பு அடையாள எண் அளிக்க 
வேண்டியதும் அதன்படி எண் இல்லாத வாகனங்களில் மணல் எடுப்பதற்கும் 
கொண்டு செல்வதற்கும் அனுமதி அளிக்கக்கூடாததுமாகும் " 

9 . பிரிவு 17 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 17 - ல் (i ) 
துணைப்பிரிவு ( 4 )- ல் , “ தொடர்புடைய உள்ளாட்சி அதிகார நிறுவனத்தின் 
செயலாளர் என்ற சொற்களுக்குப் பதிலாக “ தொடர்புடைய உள்ளாட்சி 


அதிகார நிறுவனத்தின் செயலாளரும் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு 
பஞ்சாயத்திற்காகவும் மாவட்ட ஆட்சியாளரால் அலுவலால் பெயர் நியமனம் 
செய்கின்ற வருவாய்த் துறையின் ஒரு அதிகாரியும் என்ற சொற்கள் 
சேர்க்கப்படவேண்டும் . 

(ii ) துணைப்பிரிவு ( 5) - க்குப் பிறகு பின் வரும் துணைப் பிரிவு 
சேர்க்கப்படவேண்டும் , அதாவது: 

“ (6 ) துணைப்பிரிவு (1)- ன்படி நதியின் பாகமோ , நதியோரமோ 
பாதுகாப்பதற்கு தேவையான செலவுகளுக்கான தொகை நிர்ணயிக்கப்படும் 
விதத்தில் அப்படிப்பட்ட தேவைகளுக்காகவும் நிதியிலிருந்து வினியோகிக்க 
வேண்டும் 

10. பிரிவு 23- க்குப் பதிலாக புதிய பிரிவுகளை புகுத்துதல் - முதன்மைச் 
சட்டத்தின் பிரிவு 23 - க்கு பதிலாக பின்வரும் பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ 23. வாகனம் , ஏற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் , 
வேலைக் கருவிகள் போன்றவற்றை பறிமுதல் செய்தல் . இந்த சட்டத்தினுடை 
யவோ அதன் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டங்களினுடையவோ நிபந்தனைகளை 
பின்பற்றாமல் , ஏதேனும் நபர் ஒரு நதியோரத்தில் இருந்து மணல் எடுக்கவோ 
அங்கிருந்து மணல் கடத்திக்கொண்டு செல்வது போன்றவை செய்யும்போது , 
வருவாய்த்துறையின் கிராம அதிகாரியின் பதவிக்கு கீழ் குறையாத ஒரு 
அதிகாரியோ அல்லது ஸ்டேஷன் ஹவுஸ் அதிகாரியின் பதவிக்கு கீழ் 
குறையாத ஒரு காவல் துறை அதிகாரியோ அல்லது சிறப்பு பாதுகாப்பு 
சேனையின் ஒரு உறுப்பினரோ , அவ்விதமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தி 
யதோ பயன்படுத்த எண்ணியதோவான , வேலைக்கருவிகள் , உபகரணங்கள் , 
ஏற்றுவதற்கு பயன்படுத்துகின்ற உபகரணங்கள் , வாகனங்கள் பிற பொருட்கள் 
போன்றவை , மணல் உட்பட பறிமுதல் செய்யவேண்டும் . 

விளக்கம் . இந்தப்பிரிவின் தேவைக்காக " வாகனம் " என்ற சொல் பயன் 
பாட்டில் நாட்டுப்படகு, கட்டுமரம் , பிற ஏதேனும் கொள்கலம் போன்றவையும் 
உள்ளடங்கும் . 

" 23எ . மணல் , வாகனங்கள் போன்றவை பறிமுதல் செய்தல் . - (1 ) 
பிரிவு 23- ன்படி ஏதேனும் பொருட்களை கைப்பற்றும் நிலையில் , 
அவ்வாறுள்ள பொருட்களை கைப்பற்றும் அதிகாரி , மேற்குறிப்பிட்ட 
பொருட்களின் மீதெல்லாம் , அவை கைப்பற்றப்பட்டதாகும் என்று 
அறிவிப்பதற்குரிய ஒரு முத்திரை வைக்கவேண்டியதும் , வழக்கு தொடர்பான 
நடவடிக்கைகள் ஆரம்பித்திருந்தாலும் , இல்லையென்றாலும் , அவ்வாறான 
பொருட்கள் கைப்பற்றப்பட்ட 48 மணி நேரத்திற்குள் , அவ்வாறு 
கைப்பற்றப்பட்டதாக , மேற்குறிப்பிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்ட 


இடத்தில் அதிகாரத்தில் இருக்கும் குற்றவியல் நீதிபதியின் முன்பும் 
சப் டிவிஷணல் நீதிபதி முன்பும் ஒவ்வொரு அறிக்கையும் அளிக்க 
வேண்டியதும் அவ்வாறு கைப்பற்றப்பட்ட விவரம் பொருட்கள் 
கைப்பற்றப்பட்ட இடத்தில் அதிகாரத்திலுள்ள காவல்நிலையத்தில் உள்ள 
ஸ்டேஷன் ஹவுஸ் அதிகாரியையும் அறிவிக்க வேண்டியதாகும் . இதன்படி 
பொருட்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பான விவரம் கிடைக்கின்ற 
சூழ்நிலையில் சம்பந்தப்பட்டது தொடர்பான விவரம் கிடைக்கின்ற 
சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி 1973 - ன் குற்றவியல் 
நடவடிக்கை சட்டத்தொகுப்பில் (1974- ன் 2ஆம் மத்தியச்சட்டம் ) பிரிவு 102- ன் 
படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியதாகும் . 

( 2 ) துணைப்பிரிவு (1)- ன் படியான ஒரு அறிக்கை அதிகாரத்தில் உள்ள 
குற்றவியல் நீதிபதி முன்பாக கிடைக்கின்றபோது அதன்மேல் , இந்தச்சட்டத்தின் 
பிற நிபந்தனைகளுக்கு எதிரல்லாத வரை , 1973 - ன் குற்றவியல் நடவடிக்கை 
சட்டத்தொகுப்பின் ( 1974 - ன் 2ஆம் மத்தியச்சட்டம் ) நிபந்தனைகளின்படி 
நடவடிக்கைகள் எடுக்கவேண்டியதும் கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் 
தொடர்பாக எந்த ஒரு உரிமைவாதமும் இருப்பதோ அவை திரும்பக் 
கிடைப்பதற்குரிய மனு திருப்தியானதல்ல என்று நீதிமன்றம் திருப்தி 
அடையும்போது , அவை துணைப்பிரிவு ( 4)- ன் அடிப்படையில் பறிமுதல் 
செய்வதற்கு உட்படுத்த வேண்டியதாகும் . 

என்றாலும் , கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அதனுடைய முறையான 
பராமரிப்பிற்காக எந்த ஒரு நபருக்கும் அளிப்பதோ , விட்டுக்கொடுப்பதோ 
செய்வது போதுமான அடகின்மேலாக இருக்கவேண்டியதும் அவ்வாறு 
அளிப்பதோ விட்டுக்கொடுப்பதோ செய்வது இந்தச்சட்டத்தின் படியுள்ள 
பறிமுதல் செய்தல் நடவடிக்கைகள் முழுமை அடையும் வரை மட்டும் 
இருக்கவேண்டியதாகும் . 

அதுமட்டுமல்ல , எந்த ஒரு காரணத்திற்காகவும் கைப்பற்றப்பட்ட மணல் 
எந்த ஒரு நபருக்கும் விட்டுக்கொடுக்கக்கூடாததும் அது துணைப்பிரிவு (4)- ன் 
படி பறிமுதல் செய்வதற்கு உட்படுத்த வேண்டியதாகும் . 

( 3 ) துணைப்பிரிவு (1 )- ன் படியுள்ள ஒரு அறிக்கையை ஒரு சப் 
டிவிஷனல் நீதிபதி முன்பாக பெற்றுக்கொள்ளும்போது பிரிவு 23- ன் 
அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்படாமல் 
இருக்க ஏதேனும் காரணம் உண்டெனில் , அறிக்கையில் சொல்லப்பட்டபடி 
குறிப்பிட்ட நேரத்திற்குள் எழுத்துவடிவில் அறிவிக்க வேண்டுமென்று 
தேவைப்பட்டுக்கொண்டு வாகனத்தினுடையவோ வேலைக்கருவிகளுடையவோ 
உபகரணங்களுடையவோ ஏற்றுவதற்கு பயன்படுத்துகின்ற உபகரணங் 
களுடையவோ பிற பொருட்களுடையவோ உரிமையாளர் அல்லது அவற்றைக் 
கட்டுப்படுத்தும் நபருக்கு ஒரு அறிக்கை அளிக்கவேண்டியதாகும் . 


( 4 ) கைப்பற்றப்பட்ட பொருட்களின் உரிமையாளர் அல்லது 
அதனுடைய கட்டுப்பாட்டிலுள்ள நபரோ விளக்கம் அளிக்காமல் இருப்பதோ 
அளித்த விளக்கம் திருப்திகரமல்லாமல் இருக்கவோ செய்தால் பிரிவு 23 - ன்படி 
கைப்பற்றப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டுமென்று 
சப் - டிவிஷனல் குற்றவியல் நீதிபதி திருப்தியுற்றால் அவர் ஒரு உத்தரவு 
வாயிலாக அது பறிமுதல் செய்யப்படவேண்டியதும் , அந்த தகவல் அதனுடைய 
உரிமையாளரையோ அல்லது அதனுடைய கட்டுப்பாட்டிலுள்ள நபரையோ 
தெரியப்படுத்த வேண்டும் . 

என்றாலும் , கைப்பற்றப்பட்ட பொருட்களின் உரிமையாளரோ அல்லது 
அவைகளின் கட்டுப்பாட்டிலுள்ள நபருக்கோ , பறிமுதல் செய்யப்பட்ட 
பொருட்களுக்குப் பதிலாக மணல் தவிர , பறிமுதல் செய்யப்பட்ட 
பொருட்களின் மீது , மாவட்ட ஆட்சியர் நிச்சயிக்கும்படியுள்ள விலைக்கு 
சமமான தொகையை செலுத்தி அதை மீட்டுக்கொள்வதற்குரிய உரிமை 
அளிக்கவேண்டும் . 

என்று மட்டுமல்ல , எந்த ஒரு காரணத்திற்காகவும் விலை 
வசூலித்துக்கொண்டு பறிமுதல் செய்யப்பட்ட மணலை திரும்பக்கொடுக்க 
முடியாததாகும் . 

( 5 ) துணைப்பிரிவு ( 4) - ன் படி கிடைத்த தொகை , பிரிவு 23டி - யின் 
நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நதி மேம்பாட்டு நிதியில் செலுத்த 
வேண்டியதாகும் . 

( 6 ) துணைப்பிரிவு ( 4)- ன் படி பறிமுதல் செய்யப்பட்ட மணல் , பொது 
பணித்துறை அவ்வப்போது நிச்சயிக்கும் விலையில் , நிர்மிதி மையத்திற்கு 
அல்லது " கலவறைக்கு " விற்க வேண்டியதும் அதன்படி கிடைக்கின்ற தொகை 
நதி மேம்பாட்டு நிதியில் செலுத்த வேண்டியதாகும் . 

(7 ) இந்தப்பிரிவின்படி பறிமுதல் நடத்துவது , மேற்குறிப்பிட்ட குற்றத்திற்கு 
இந்தச்சட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட தண்டணையுடன் சேர்ந்ததாகும் . 

“ 23பி . மாவட்ட ஆட்சியாளருக்குரிய மறு ஆய்வு. -- பிரிவு 23எ - யின் 
படி பறிமுதல் செய்தல் உத்தரவினால் துன்பம் அனுபவிக்கும் எந்த ஒரு நபரும் , 
மேற்குறிப்பிட்ட உத்தரவின் தேதி முதல் 15 நாட்களுக்குள் மாவட்ட 
ஆட்சியாளருக்கு மறு ஆய்விற்கு அளிக்கலாம் என்றும் , மேற்குறிப்பிட்ட 
உத்தரவு மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று ஆவணங்களின் 
அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் திருப்தியுறும்போது , அவருக்கு 
மேற்குறிப்பிட்ட உத்தரவினை திருத்தியமைக்கவோ திருத்தம் செய்யவே 
இரத்தாக்கவோ செய்யலாம் . 


10 


எனினும் , காலவரம்பிற்குள் மறு ஆய்வு பதிவு செய்யாமல் இருந்ததற்கு 
மறு ஆய்வு மனுதாரருக்கு போதுமான காரணங்கள் இருந்ததென்று மாவட்ட 
ஆட்சியாளருக்கு திருப்தியானால் , அவருக்கு 15 நாள் வரையுள்ள 
காலதாமதத்தை மன்னிப்பதற்கும் ஆனால் அதற்கு மேலுள்ள காலதாமதம் 
மன்னிக்கக்கூடாததும் ஆகும் . 

“ 23சி . மாவட்ட நீதிமன்றத்திற்குரிய மேல்முறையீடு. - பிரிவு 23பி - ன் 
கீழ் உள்ள மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்மூலம் துன்பம் அனுபவிக்கும் எந்த 
ஒரு நபருக்கும் , மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்ட தேதி முதல் 30 
நாட்களுக்குள் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட இடத்தில் அதிகாரத்திற்குரிய 
மாவட்ட நீதிமன்றம் முன்பாக மேல்முறையீட்டிற்கு பதிவு செய்யலாம் . 

(2 ) துணைப்பிரிவு (1)- ன் படியுள்ள மேல்முறையீட்டின் மீது மாவட்ட 
நீதிமன்றத்தின் தீர்ப்பு இறுதியாக இருப்பதாகும் . 

“ 23டி . பறிமுதல் செய்த பொருட்கள் அல்லது பறிமுதல் 
செய்தவற்றிற்கு பதிலாக அளித்த தொகையை திரும்ப அளிப்பது. -- பிரிவு 
23பி - ன் படி பதிவு செய்த மறு ஆய்வில் மாவட்ட ஆட்சியரோ அல்லது 
பிரிவு 23சி - ன் படி பதிவு செய்த மேல்முறையீட்டில் மாவட்ட நீதிமன்றமோ , 
அதது சங்கதிபோல , பிரிவு 23எ அல்லது பிரிவு 23பி - ன் படியுள்ள உத்தரவில் 
திருத்தம் செய்யவோ இரத்தாக்கவோ செய்தால் , பறிமுதல் செய்யப்பட்ட 
பொருட்களோ அல்லது பறிமுதல் செய்யப்பட்டதற்கு பதிலாக 
அளித்ததொகையோ அதனுடைய உரிமையாளரோ அல்லது அவற்றை 
கட்டுப்படுத்தும் நபருக்கோ திரும்ப அளிக்கப்பட வேண்டியதும் தொகை 
திரும்ப அளிக்கின்ற காரியத்தில் அது நதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 
வழங்கப்பட வேண்டியதும் ஆகும் . 

11 . பிரிவு 25 - ன் திருத்தம் -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 25- க்கு பதிலாக 
பின்வரும் பிரிவு சேர்க்கப்பட வேண்டும் , அதாவது : 

" 25 . குற்றங்களை விசாரணைக்கு எடுத்தல் . - (1) அதிகாரத்திற்குரிய 
நீதிமன்றத்திற்கு இந்த சட்டத்தின் படியுள்ள ஒரு குற்றம் என்ற விவரங்களை 
சுட்டிக்காட்டி , பிரிவு 23 - ல் குறிப்பிடப்பட்ட ஒரு அதிகாரியுடைய அல்லது 
ஒரு சுரங்கத்தொழில் மற்றும் புவியியல் துறையைச் சார்ந்த புவியமைப்பியல் 
வல்லுநரின் எழுத்து வடிவிலான புகாரின் பேரிலோ 1973- ன் குற்றவியல் 
நடவடிக்கை சட்டத்தொகுப்பில் (1974 - ன் 2ஆம் மத்தியச் சட்டம் ) பிரிவு 173- ல் 
துணைப்பிரிவு ( 2 ) - ன் படியுள்ள ஒரு காவல்துறையின் அறிக்கையின் 
பெயரிலோ அவ்வாறான குற்றம் விசாரணைக்கு எடுக்கப்படும் . 

( 2 ) இந்தச்சட்டத்தின் படியான ஒரு குற்றம் செய்ததாக துணைப்பிரிவு 
( 1 ) - ல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு அதிகாரி திருப்தியுற்றால் அவர் அது 
தொடர்பாக அதிவேகமாக அதிகாரத்திற்குரிய குற்றவியல் நீதிபதி முன்பாக ஒரு 
புகார் பதிவு செய்ய வேண்டியதாகும் . 


11 


12 . புதிய பிரிவுகள் 26எ , 26பி , 26சி - யை சேர்த்த ல் . -- முதன்மைச் 
சட்டத்தின் பிரிவு 26 - க்கு பிறகு , பின்வரும் புதிய பிரிவுகள் சேர்க்கப்பட 
வேண்டும் , அதாவது : 

“ 26எ . சிறப்புப்பாதுகாப்புப்படையின் உருவாக்கம் . -- (1 ) இந்தச் 
சட்டத்தின் ஏற்பாடுகளை மீறும் எந்த ஒரு நடவடிக்கையும் தடை 
செய்வதற்கும் , ஒவ்வொரு நதியோரப்பகுதியிலும் இந்தச்சட்டத்தின் படியுள்ள 
ஏற்பாடுகள் பின்பற்றப்படுகிறது என்று உறுதிப்படுத்துவதற்காகவும் , அரசு ஒரு 
சிறப்புப் பாதுகாப்புப் படையை உருவாக்க வேண்டியதாகும் . 

( 2 ) சிறப்புப் பாதுகாப்புப் படையின் அமைப்பும் , அதிகாரங்களும் , 
பொறுப்புகளும் நிர்ணயிக்கப்பட்டபடி இருக்கவேண்டியதாகும் . 

26பி . நன்னம்பிக்கையில் செய்த செயல்பாடுகளுக்கு பாதுகாப்பு : -- 
இந்தச்சட்டமோ அதன்கீழ் உருவாக்கிய சட்டங்களின் படியுள்ள கடமைகளும் , 
பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்காக நன்னம்பிக்கையில் செய்ததோ , 
செய்ய எண்ணியதோவான எந்த ஒரு காரியம் தொடர்பாகவும் எந்த ஒரு 
வழக்கோ குற்ற விசாரணையோ பிற சட்ட நடவடிக்கையோ எந்த ஒரு 
நபருக்கும் எதிராக நிலைநிற்காது . 

26சி . சில அலுவலர்கள் அரசுப் பணியாளராக கருதப்படவேண்டும் . -- 
பிரிவுகள் 23 , 23எ , 25 போன்றவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு 
அதிகாரியும் 1860 - ன் இந்திய தண்டனைச் சட்டத்தொகுப்பில் ( 1860 - ன் 45வது 
மத்தியச்சட்டம் ) பிரிவு 21- ன் கருத்துக்களுக்குள் வரும் ஒரு அரசு 
பணியாளராக கருதப்படுவர் . 

13 . செல்லுபடியாதலும் தற்காலிக நிபந்தனைகளும் . -- 2011- ன் கேரள 
நதியோர பாதுகாப்பும் மணல் எடுத்தல் கட்டுப்பாடும் (திருத்த ) அவசரச்சட்டம் 
( 2011 - ன் 20 ) (இதன் பிறகு முதன்மைச் சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) 
நடைமுறையில் இல்லாமல் இருந்ததாலும் , 

( எ ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தின்கீழ் 2010 ஜூன் 14ஆம் தேதி முதல் 2011 ஜூலை 13ஆம் 
தேதி வரை செய்ததோ செய்ததாக கருதப்பட்டதோவான எல்லா காரியங்களும் 
மேற்கொண்டதோ மேற்கொண்டதாக கருதப்படுவதோ ஆன எல்லா 
விசாரணை நடவடிக்கைகளும் செல்லத்தக்கதாக கருதப்படவேண்டும் . 

( பி ) மேற்குறிப்பிட்ட அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட 
முதன்மைச்சட்டத்தின் நிபந்தனைகளின்படி மேற்குறிப்பிட்ட காலவரம்பிற்குள் 
கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தொடர்பாக இந்த சட்டத்தின்படி திருத்தம் 
செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின் நிபந்தனைகளுக்கு எதிராக இராதவரை 
நடவடிக்கைகளும் பறிமுதல் செய்தல் நடவடிக்கைகளும் தொடரலாம் . 


12 


எனினும் , 2011 ஜூலை 13ஆம் தேதி முதல் 2012 - ன் கேரள நதியோர 
பாதுகாப்பும் மணல் எடுத்தல் கட்டுப்பாடு (திருத்த ) அவசரச்சட்டம் (2012- ன் 
60 ) நடைமுறைக்கு வந்த தேதி வரையுள்ள காலவரம்பில் மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச்சட்டத்தின்கீழ் ஒரு 
குற்றம் செய்ததாக கருதப்படுகின்ற எந்த ஒரு நபரையும் குற்றவாளியாக்கப்பட 
வேண்டியதில்லை. 

14 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . -- (1 ) 2013 - ன் கேரள நதியோர பாதுகாப்பும் 
மணல் எடுத்தல் கட்டுப்பாடு (திருத்த ) அவசரச்சட்டம் ( 2013 - ன் 17 ) இதனால் 
இரத்து செய்யப்படுகிறது . 

( 2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்குறிப்பிட்ட 
அவசரச்சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின்கீழ் 
செய்ததோ, செய்ததாகக் கருதப்பட்டதோவான ஏதேனும் காரியமோ , 
மேற் கொண்டதோ , மேற் கொண்டதாகக் கருதப்பட்டதோ ஏதேனும் 
நடவடிக்கையோ இந்த சட்டத்தின்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் 
சட்டத்தின் கீழ் செய்ததாகவோ மேற்கொண்டதாகவோ கருதப்படவேண்டும் . 


